Kerala Gazette No. 24 dated 14th June 2011. 
PART I 


Section iii 


UGOVIYA 


SNENT OF A 


गन्धवजय 


சட்ட (சட்டமியற்றல் - ஒருங்கிணைப்பு ) துறை 

அறிக்கை 


எண் 841/ ச . இ . ஒ . 1/ 2010 / சட்ட 


ம் . 


திருவனந்தபுரம் , 


2010 ஜனவரி 29 

1931 மாகம் 9 . 


2010 ஜனவரி 28 - ம் தேதி ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்ட 
பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் வெளியிடப் 
படுகிறது. 


ஆளுநரின் ஆணைப்படி , 


கெ . ஜாண் பிரிட்டோ , 
சட்டத்துறை செயலர் . 


2010 - ன் 10 - வது எண் அவசரச்சட்ட 


ம் 


இந்தியக்குடியரசின் அறுபதாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் விளம் 
பர அறிக்கை செய்யப்பட்டது . 

2007 - ன் கேரள பால் பண்ணைத்தொழிலாளர் நல நிதி சட்டத்தை 
திருத்தம் செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 


முகவுரை - 2009- ன் கேரள பால்பண்ணைத் தொழிலாளர் நலநிதி (திருத்த ) 
அவசரச்சட்டம் ( 2009 - ன் 28 ) 2009 டிசம்பர் மாதம் 15 - ம் தேதி கேரள 
ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்டிருந்ததாலும் ; 


2009 டிசம்பர் 29- ம் தேதியில் நடைபெற்ற கேரள சட்டப்பேரவையின் 
ஒரு நாள் கூட்டத்தொடரில் வைத்து மேற்கூறிய அவசரச்சட்டத்திற்கு பதிலாக 
ஒரு சட்டம் கொண்டுவருவதற்குரிய மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் 
செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 213- ன் உட்பிரிவு (2)- ன் துணை 
உட்பிரிவு ( எ )- ன் அடிப்படையில் 2009- ன் கேரள பால்பண்ணைத்தொழிலாளர் 
நலநிதி (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2009 - ன் 28) , 2010 பிப்ரவரி 9- ம் தேதி 
அமலில் இருந்து நின்றுவிடுவதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலை நிறுத்தாவிடில் 
இடர்பாடுகள் ஏற்படும் என்பதாலும் ; 

கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் தாம் 
துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் தற்போது உள்ளன என்று 
கேரளா ஆளுநர் புரிந்து கொண்டிருப்பதாலும் ; 

தற்போது , எனவே , இந்திய அரசியலமைப்பு விதித்தொகுப்பு 213 - ன் 
உட்பிரிவு (1) - ஆல் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி பின்வரும் 
அவசர சட்டத்தை விளம்பர அறிக்கை செய்ய கேரள ஆளுநர் 
மனமுவந்துள்ளார் . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும். - (1 ) இந்த அவசரச்சட்டம் 2010- ன் 
கேரள பால்பண்ணைத்தொழிலாளர் நலநிதி (திருத்த ) அவசரச்சட்டம் என்று 
அழைக்கப்படலாம் . 


(2 ) இது 2005 ஆகஸ்ட் 24ம் தேதி அமலுக்கு வந்திருப்பதாக கருதப்பட 
வேண்டும் . 


2 . 2007 - ன் 7-வது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல் . - இந்த 
அவசரச்சட்டம் அமலில் இருக்கும் காலத்தில் 2007- ன் கேரள பால்பண்ணைத் 
தொழிலாளர் நலநிதி சட்டம் ( 2007 - ன் 7 ) ( இதற்குப்பின் முதன்மை சட்டம் 
என்று குறிப்பிடப்படும் ) பிரிவு 3 முதல் 6 வரையில் குறிப்பிடப்பட்டுள்ள 
திருத்தங்களுக்கு உட்பட்டு அமலில் இருக்கும் . 
3 . பிரிவு 3 - ல் திருத்தம். -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 3 - ல் , 

( எ ) துணைப்பிரிவு ( 2)- ன் ( iii)- வது இனத்தில் , “ வழியாக கிடைக்கும் ” 
என்ற சொற்களுக்குப் பிறகு , “ விகிதமோ என்ற சொல் சேர்க்கப்படவேண்டும் . 


3 


( பி ) துணைப்பிரிவு (4)- ன் , 
(i) உட்பிரிவு ( எ) -ல் , 

( எ ) " பத்து வருடமாவது முதன்மை பால்பண்ணை கூட்டுறவு 
சங்கத்தில் பால் அளந்தும் ” என்ற சொற்களுக்குப் பதிலாக " ஐந்து வருடமாவது 
குறைந்த அளவு ஐநூறு லிட்டர் பால் வருடந்தோறும் சங்கத்தில் அளந்தும் " 
என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

( பி ) “( தற்போது நலநிதியில் அங்கத்தினராக இருந்து ஓய்வூதியமோ 
பிற சலுகைகளோ பெறும் நபர்களுக்கு இந்த நிபந்தனை பாதகமாகாது ) 
என்ற சொற்களும் அடைப்புக்குறிகளும் தவிர்க்கப்படவேண்டும் . 

( ii ) உட்பிரிவு ( பி ) மற்றும் அதன் காப்புவாசகத்திற்கு பதிலாக 
பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது: 

( பி ) " நலநிதியில் உறுப்பினரான பிறகு ஐந்து வருடமாவது குறைந்த 
அளவு ஐநூறு லிட்டர் பால் வருடந்தோறும் சங்கத்தில் அளந்தவரும் 
அறுபது வயது நிரம்பியவருமான அங்கத்தினர்களுக்கு ஓய்வூதியம் அளிப்பதற்கு : 

எனினும் , 2007- ன் கேரள பால்பண்ணை தொழிலாளர் நலநிதிச்சட்டம் 
வெளியிடப்படும் தேதிக்கு முன்பாக நலநிதியில் அங்கத்தினரான எந்த ஒரு 
நபருக்கும் , அவர் சங்கத்தில் உறுப்பினராகி பத்து வருடமாவது குறைந்த அளவு 
ஐநூறு லிட்டர் பால் வருடந்தோறும் சங்கத்தில் அளந்தவரும் அறுபது வயது 
நிரம்பியவருமாக இருந்தால் ஓய்வூதியம் பெறுவதற்கு தகுதியுடையவராக 
இருப்பார் " 

(சி ) துணைப்பிரிவு (6)- க்கு பிறகு பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப் 
பட வேண்டும் , அதாவது : 

“ (7 ) துணைப்பிரிவு ( 4)- ல் எதுவும் எவ்வாறு இருந்தபோதிலும் , ஒரு 
உறுப்பினர் இந்த சட்டம் அல்லது திட்டத்தின்படி சலுகை கிடைக்க 
வேண்டிய குறைந்த கால அளவிற்குள் மரணமடையும் காரியத்தில் , இந்த 
அங்கத்தினரின் வாரிசுரிமையாளர் நலநிதியில் அங்கத்தினராக தொடர்ந்தும் 
பால் அளப்பார் எனில் , மரணமடைந்த உறுப்பினர் பால் அளந்து கொடுத்த 
கால அளவும் சேர்த்து , வாரிசுரிமையாளரான உறுப்பினருக்கு , சட்டம் 
அல்லது திட்டப்படியான சலுகை கிடைப்பதற்கு பரிசீலனை செய்யப்பட 
வேண்டும் . 

4 . பிரிவு 4 - ல் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு ( 4 ) - ன் 
துணைப்பிரிவு (1)- ன் கீழ் உள்ள விளக்கம் விட்டுவிடப்படவேண்டும் . 


5 . பிரிவு 11 - ல் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு ( 11) - ன் 
துணைப்பிரிவு ( 3)- ல் , " நியமனம் செய்யப்பட்ட முதன்மை செயல் அதிகாரி 
யினுடையவும் , பிற ஊழியர்களுடையவும் " என்ற சொற்களுக்குப் பதிலாக 
" நியமனம் செய்யவும் ஊழியர்களினுடையவும் என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் . 

6 . பிரிவு 13 - ல் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 13 - ன் 
துணைப்பிரிவு (2 ) - க்குப் பதிலாக பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது : 

“ (2 ) துணைப்பிரிவு (1)- ல் குறிப்பிடப்படும் பொறுப்புடைய அதிகாரி 
பங்குத்தொகை செலுத்துவதில் நிலுவை ஏற்படுத்தினால் மேற்கூறிய அதிகாரி 
யிடமிருந்து நிலத்தின் மீதான பொது வரி நிலுவை என்பது போல மேற்கூறிய 
தொகையை வட்டியுடன் வசூலாக்கலாம் " 

7 . இரத்தாதலும் தவிர்ப்பும். -- (1) 2009- ன் கேரள பால்பண்ணைத் தொழி 
லாளர் நலநிதி (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2009- ன் 28 ) இதன்மூலம் இரத்து 
செய்யப்படுகின்றது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் , மேற்கூறிய 
அவசரச்சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட முதற்சட்டத்தின் அடிப்படையில் 
செய்த ஏதேனும் காரியமோ எடுத்த ஏதேனும் நடவடிக்கையோ இந்த 
சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட முதற்சட்டத்தின் அடிப்படையில் 
செய்ததாகவோ எடுத்ததாகவோ கருதப்படவேண்டும் . 


ஆர் . எஸ் . கவாய் , 

ஆளுநர் . 


